கான்‌ தாவீது சாமுவேல்‌ 
எடீவரீடீ செல்லையா » 


Tar 


ளான பயநத? டய ரா பா ளாக யம பத்தும்‌ ஜாரா 


இயேசு கிறிஸ்துவின்‌ நாமத்தில்‌ அன்பின்‌ வாழ்த்துக்கள்‌ 


ஏறக்குறைய 7 ஆண்டுகளாக பல இடங்களிலிருந்து சேகரித்த சுமார்‌ 200 ஆண்ருகளுக்கு 
முன்பு வரை அச்சழக்கப்பட்ட ஆரோக்கிய உபதேசங்கள்‌ அடங்கிய கிறிஸ்தவ ஆவிக்குரிய 
புத்தகங்களை, பல மணி நேரம்‌ கொடுத்து, பல இலட்சங்கள்‌ செலவு செய்து மின்‌ நூல்களாக 
(E-Books) இலவசமாக (மத்தேயு 10:8) உங்கள்‌ கரங்களில்‌ கொருப்பதற்கு, அற்பரும்‌ நீசருமான 
எங்களை பயன்படுத்தி உன்னத தேவனுக்கே சகல கனமும்‌ மகிமையும்‌ துதியும்‌ உரித்தாவதாக. 
இதைம்‌ போன்ற இன்னும்‌ ஆயிரக்கணக்கான புத்தகங்களை தரவிறக்கம்‌ (1901௭11088) செய்ய 
எங்களுடைய இணையதளத்தை சொருக்கவும்‌,/பார்க்கவும்‌: உ1௦௯.14107400/08.11 

95 சதவீத புத்தகங்கள்‌ அச்சில்‌ ஒல்லாதவைகளும்‌, காப்புரிமை முழந்தவைகளுமே. 
மீதமுள்ள புத்தகங்கள்‌, நல்ல உபதேசங்களை கொண்ழருப்பதால்‌, முழந்தவரை ஆசிரியரின்‌ 
உரிமையோரு மின்‌-நூலாக, இலவசமாக வெளியிருகிறோம்‌. ஒருவேளை உங்களுடைய புத்தகம்‌ 
இப்பழ இலவசமாக மின்‌-நூல்‌ (E-Book) வழவில்‌ வரக்கூடாது என்று நினைத்தீர்களானால்‌, தயவு 
செய்து எங்களை மன்னித்துக்கொள்ளுங்கள்‌. எங்களுடைய Wஎர்‌4றற எண்ணிற்கோ, மின்‌ 
அஞ்சலிலா (ர!) எங்களுக்கு தெரியப்புத்துங்கள்‌. உடனழயாக எங்களுடைய இணைய- 
தளத்திலிருந்து எருத்துவிருகிறோம்‌. 


WhatsApp/SMS: +91 90 190 490 70 / +91 7676 50 5599 
Email: wordofgod@wordofgod.in 


Wishing you in the mighty name of Jesus Christ 


We had collected several thousands of old Tamil Spiritual Books which are 
rich in Sound Doctrines across various places of India for 7 years. Some of them 
are more than 200 years old books. We have spent millions of hours and money 
in scanning them and coverting them to E-Books. The work is still in progress. 
These E-books are published completely free of cost (Matt 10:8) forever. We give 
all the praise and glory to God for giving this wonderful opportunity to server 
Him. You can download thousands of similar Tamil Christian E-books from our 
website www.WordOfGod.in completely free of cost at any time. 

95% of these E-Books are not being printed now and their copyrights are 
already expired. The remaining books are sent as E-Books mostly with the 
permission from the Authors. If you feel that your books should not be published 
as E-Book freely, kindly execuse and forgive us. Please let us know the book 
details by WhatsApp or Email we will remove them from our website. 

WhatsApp/SMS: +91 90 190 490 70 / +91 7676 50 5599 


Email: wordofgod@wordofgod.in 


ஈர 
ட 


Published by 
Rev. Canon David Samuel & 
Rev. Edward Chelliah 
264, MIG, 
Ellis Nagar, 
MADURAI 


© Authors, 1984 
First Printed in 1984 


Cover Design by Mr. 5, Nandakumar 


#rinted in India 

WELDUN PRESS 

‘Offset Printers 

2, Dr. Radhakrishna Nagar, Ist Street, 
Madras - 600 021 


நூன்முகம்‌ க நஷ்ட ப்‌ 
திருநெல்வேலி அப்போஸ்தலன்‌ என்று 
போற்றப்படும்‌ அருள்திரு இரேணியஸ்‌ ஐயர்‌ அவர்களின்‌ 
ஊழிய வாழ்க்கையைத்‌ தொகுத்து புத்தகமாக தத ல்‌ 
பெருமகிழ்ச்சி அடைகிறோம்‌. 


தன்னந்தனியனாய்‌ வந்து முன்னூற்றுக்கும்‌ மேற்பட்ட 
சபையினை உருவாக்கினார்‌ என்னும்‌ செய்தியை அறிகிறபோது 
மனம்‌ மகிழ்ச்சியில்‌ திளைக்கிறது. ரி 


இருளில்‌ இருந்த ஜனங்கள்‌ வெளிச்சத்தைக்‌ கண்டார்கள்‌ 
என்னும்‌ திருமறை வாக்கு இவர்‌ ஊழியத்திலே நிறைவேறி 
யிருப்பதைக்‌ காண முடிகிறது. ம்‌ 

இப்புத்தகத்திற்கு அழகான வடிவம்‌ கொடுத்து, வெளியிட 
பேருதவியாக இருந்த நண்பர்‌ திரு பொன்னுத்துரை அவர்‌. - 

களுக்கு எமது நன்றியைத்‌ தெரிவித்துக்‌ கொள்கிறோம்‌, மொழி 

நடையில்‌ சில மாற்றங்களைச்‌ செய்து தந்த நண்பர்‌ விறு ்‌ 
அவர்களுக்கும்‌ நன்றியைக்‌ கூறிக்கொள்கிறோம்‌. 


இந்நூல்‌ அநேக ஊழியருக்குப்‌ பக்கபலமாகவும்‌ சிறந்த 


வழிகாட்டியாகவும்‌ விளங்கும்‌ என்கிற நம்பிக்கையிலே 
வெளியிட்டு மகிழ்கிறோம்‌. 


பதிப்பாளர்கள்‌ 


ஓடைக்கரை அருள்நாதர்‌ கிறிஸ்தவ ஆசிரமத்தினரால்‌ ' 
அனுஷ்டிக்கப்படும்‌ முக்கிய நாட்கள்‌: 


ஒவ்வொரு வருடத்திலும்‌ நவம்பர்‌ ஐந்தாம்‌ தேதி 
திருநெல்வேலி ' அப்போஸ்தலன்‌ என்று போற்றப்படும்‌ 
இரேணியஸ்‌ - ஐயரவர்களின்‌ பிறந்த நாள்‌ சபையாரால்‌. 
போற்றப்படுகிறது. 

புனித அந்திரேயாவின்‌ திருநாளான நவம்பர்‌ 30ம்‌ நாள்‌ 


ஆசிரமத்‌ திருப்பணி துவக்கப்பட்ட நாளாகையால்‌, இந்நாள்‌ 
விசேஷ நாளாகக்‌ கொள்ளப்படுகிறது, , 


ஒவ்வொரு வருட டிசம்பர்‌ மாதத்தின்‌ முதல்‌ வாரத்தில்‌: 


சன்மார்க்க அறிவை பரீட்சிக்கும்படி சபை இளைஞர்களுக்குச்சில: 
தேர்வுகள்‌ நடத்தப்படுகிறது. 


இப்புத்தகம்‌ ஓடைக்கரை அருள்நாதர்‌ கிறிஸ்தவ ஆசிரமத்‌ 
தின்‌ உபயோகத்திற்காக எழுதப்பட்டது 


| | - ப பபயயயயயயயயம்‌ 


| து 


» 
ப 11 


இரேணியஸ்‌ ஐயரவர்களின்‌ 
ஊழிய வரலாறு | 


அது ஒரு மாலை நேரம்‌. சூரியனின்‌ வெப்பம்‌ தணிந்‌ 
திருந்ததால்‌ மக்களின்‌ நடமாட்டம்‌ தெருக்களில்‌ அதிகரித்‌ 
திருந்தது. திரளான ஜனங்கள்‌ வருவதும்‌ “போவதுமாக 
இருக்கும்‌ அந்தப்‌ பாதையில்‌ ஒற்றை ஆளாக அவர்‌ நின்று 
கொண்டிருக்கிறார்‌. அவருடைய ஒரு கையில்‌ வேதமும்‌ மறு 
கையில்‌ சில துண்டுப்‌ பிரதிகளும்‌ இருக்கின்றன, மக்கள்‌ 
கவனிக்கும்‌ வகையில்‌ நின்று கொண்டு சத்தியத்தை கம்பீரமாக 
அறிவிக்கிறார்‌ அவர்‌. மேல்நாட்டவராகக்‌ காட்சியளிப்பினும்‌ 
தமிழ்‌ மொழியைத்‌ தெளிவாகவும்‌ திருத்தமாகவும்‌ பேசுகிறார்‌ 
இயேசு கிறிஸ்துவைப்‌ பற்றிய இந்தப்‌ புதிய செய்தி அம்மக்க 
ளுக்குப்‌ பரவசத்தை ஊட்டியிருக்க வேண்டும்‌. அதனால்தான்‌ 
அவரவர்களும்‌ அந்தந்த இடத்தில்‌ நின்ற வண்ணம்‌ 


சத்தியத்தைக்‌ காதுகொடுத்துக்‌ கேட்கின்றனர்‌, சிலர்‌ நெருங்கி . 


வந்து அவர்‌ தரும்‌ துண்டுப்‌ பிரதிகளையும்‌ வாங்கிப்‌ படித்துப்‌ 
பார்க்கின்றனர்‌, தங்களுக்கெழும்‌ சந்தேகங்களைக்‌ குறித்தும்‌ 
அவரிடம்‌ வினவுகின்றனர்‌. அனைத்துக்கும்‌ அவர்‌ பொறுமை 
யோடு பதிலளிக்கிறார்‌. 


இப்படி தினமும்‌ நாற்சந்திகளிலும்‌ வீதிகளிலும்‌ நின்று 
அவர்‌ மக்களைச்‌ சந்திக்கிறார்‌. நாளடைவில்‌ மக்கள்‌ மனதில்‌ 
பெரிதான மாற்றம்‌ ஏற்படுகிறது, பாரம்பரிய சிலை வணக்கத்‌ 
தையும்‌ மூட நம்பிக்கைகளையும்‌ விட்டு விட்டு கிறிஸ்தவ 
மதத்திலே வந்து சேருகின்றனர்‌ மக்கள்‌. 


டகர 


2 


இப்படி தனியொரு ஆளாக வந்து திருநெல்வேலி: 
மாவட்டத்தின்‌ பெருவாரியான மக்களைக்‌ கிறிஸ்துவின்‌ மந்தைக்‌ 
குள்‌ கொண்டு வந்த அந்த மகாமனிதரின்‌ பெயர்தான்‌ 
அருள்திரு இரேணியஸ்‌ என்றழைக்கப்படுவது, 


பிறப்பு 


அருள்திரு இரேணியஸ்‌ அவர்கள்‌, 1790-ம்‌ ஆண்டு 
பிரஷ்யா நாட்டிலுள்ள ஃபோர்ட்ரஸ்‌ கிராண்ட்னஸ்‌ என்ற 
இடத்திலே தோன்றினார்கள்‌. சிறு வயதிலேயே தந்தையை 
இழந்த அவர்‌ மாமனாரின்‌ அரவணைப்பில்‌ வளர்ந்து வந்தார்‌. 
வர்த்தகத்‌ துறையிலே தலைசிறந்தவராக உருவாக்கவேண்டு. 
மென்று உறவினர்கள்‌ நினைத்தார்கள்‌. ஆனால்‌ இரேணியஸ்‌: 
சிறுவயதிலேயே பக்தி விருத்திக்‌ கேதுவான காரியங்களில்‌ 
தன்னை அதிகமாக ஈடுபடுத்திக்‌ கொண்டார்‌. பரிசுத்தவான்‌ 
களின்‌ தோழமையை அவர்‌ அதிகமாக விரும்பினார்‌. இப்படியாய்‌ 
வளர்ந்து ஆளாகி 1812-ல்‌ ஜெர்மானியத்‌ தலைநகராம்‌. 
பெர்லினில்‌ குரு பட்டம்‌ பெற்றார்‌. 


1820.ம்‌ வருடம்‌ கிறிஸ்து பெருமானை அறிவிக்கும்‌ ஒரு: 
மிஷனரியாகச்‌ சென்னைக்கு அனுப்பப்பட்டார்‌. சென்னையில்‌ 
ஆறு ஆண்டுகள்‌ தங்கி, தமிழ்‌ மொழியை ஐயம்‌ திரிபறக்‌. 
கற்றுத்‌ தெளிந்தார்‌. ்‌ 


இறை பணி 


இரேணியஸ்‌ ஐயரவர்கள்‌ தமது முப்பதாவது வயதில்‌: 
நெல்லைச்‌ சீமையை வந்தடைந்தார்‌, கிறிஸ்தவர்கள்‌ மிகச்‌ 
சொற்பமாக இருந்த அன்றைய நாளில்‌ யாருடைய தயவையும்‌ 
நாடாமல்‌ தன்னந்தனியனாய்‌ பல இடங்களுக்கும்‌ சுற்றித்திரிந்து 
சுவிசேஷப்‌ பணியைச்‌ செய்து வந்தார்‌. இரட்சிப்பின்‌ 
மதத்தைத்‌ தழுவிய மக்கள்‌ ஓரிடத்தில்‌ அமர்ந்து இறைவனைத்‌ 
துதிக்க ஆலயம்‌ இல்லாமல்‌ இருப்பதைக்‌ கண்டு ஓர்‌ ஆலயம்‌. 


3 


கட்ட எண்ணங்‌ கொண்டார்‌. முதல்‌ கட்டமாக ஆலயம்‌: 
எழுப்புவதைப்‌ பிரதான பணியாகக்‌ கொண்டு அதில்‌: 


ஈடுபட்டார்‌. 


முதல்‌ ஆலயம்‌ த ஸி ட 
நெல்லைத்‌ திருமண்டிலத்தில்‌ இன்னும்‌ எழில்‌ குன்றாமல்‌: 
கம்பீரமாய்‌ காட்சி தரும்‌ தூய திரித்துவப்‌ பேராலயம்‌ 
இரேணியஸ்‌ ஐயரவர்களின்‌ பெருமுயற்சியால்‌ எழுந்ததாகும்‌. 
1826-ம்‌ வருடம்‌ வரைபடத்துடன்‌ ஒவ்வொரு. அங்குலமும்‌ 
திட்டமிட்டுக்‌ கட்டப்பட்டு அருள்திரு இரேணியஸ்‌ அவர்களால்‌ 
பிரதிஷ்டையும்‌ செய்யப்பட்டது. இத்த ஆலயம்‌ கட்டி முடிக்க. 
அன்றைய நாளிலேயே ரூ. 2000 செலவாகியது, இதில்‌: 
ரூ. 800 மட்டுமே இ. எம்‌. எஸ்‌. சபையினரிடமிருந்து பெற்றுக்‌. 
கொள்ளப்பட்டவை. மீதித்‌ தொகைகள்‌ நன்கொடையாகக்‌. 
கிறிஸ்தவர்களிடமும்‌, பிற மதத்தவரிடமும்‌ பெற்றுக்கொள்ளப்‌: 
பட்டது. குறிப்பாக ஐரோப்பிய இந்தியக்‌ கிறிஸ்தவர்களும்‌ 
முஸ்லிம்‌ மதத்தவரும்‌, இந்து பெருமக்களும்‌ நன்கொடை 
கொடுத்து உதவினர்‌, இப்படிக்‌ கொடுத்து உதவியவர்களுள்‌ 
குறிப்பிடத்தக்கவர்‌ வெங்கு முதலியார்‌ என்ற மிராசுதாராவார்‌. 


ஆலயத்தின்‌ கம்பீரமான எழில்‌ தோற்றம்‌; காண்போருக்கு. 
பக்தியைத்‌ தந்து கவர்ந்திழுப்தாக இருந்தது. வழியே 
செல்லும்‌ பிற மதத்தவரும்‌ அதைக்‌ காணும்போது தலையைத்‌ 
தாழ்த்தி பணிந்து செல்லும்‌ வண்ணம்‌ அது புனித ஆலயமாய்‌ 
நின்றது, கிறிஸ்தவப்‌ பெருமக்களும்‌ தன்னுடைய எல்லாம்‌ 
பணிகளையும்‌ ஒதுக்கி வைத்துவிட்டு காலையும்‌ மாலையும்‌: 
ஆலயத்தில்‌ வந்து மண்டியிட்டு ஜெபம்‌ செய்து அருள்பெற்றுச்‌ . 
செல்வார்கள்‌. எருசலேம்‌ தேவாலயத்தைப்‌ போல இந்த: 
தேவாலயமும்‌ தேவாவியால்‌ நிரப்பப்பட்டு பரிசுத்தமாய்‌: 
விளங்கிற்று. ன்‌ ஜ்‌ 


4 


இந்த ஆலயம்‌ எழுப்பப்பட்ட சில ஆண்டுகளுக்குப்‌ பின்னர்‌ 
வாய்க்கால்‌ ஒன்றும்‌ ஆலய கோபுரம்‌ ஒன்றும்‌ கனம்‌ பிடெய்ட்‌ 
(Mr. Petite) என்பவரால்‌ கட்டப்பட்டு மேலும்‌ அழகுபடுத்தப்‌ 
பட்டது, 


1824-ம்‌ ஆண்டில்தான்‌ தற்போது மேல்நிலைப்‌ பள்ளி 
அமைந்துள்ள மிஷன்‌ காம்பவுண்டும்‌, ஒட்டியுள்ள பெரிய 
சாலையும்‌ அரசாங்கத்திடமிருந்து இ. எம்‌. எஸ்‌ சால்‌ பெற்றுக்‌ 
கொள்ளப்பட்டது. இவ்விடத்தை மையத்‌ திருத்தலமாகக்‌ 
கொண்டு சுவுசேஷ ஊழியம்‌ பரவத்‌ தொடங்கி நெல்லையம்பதி 
முழுவதும்‌ அருளொளியைப்‌ பெற்றுக்‌ கொண்டது. 


சுவிசேஷம்‌ பணி 


இரேணியஸ்‌ ஐயரவர்கள்‌ தனது ஊழியத்தைத்‌ தொடங்கி 
யதே தனி அழகுதான்‌. ஆம்‌, அவர்‌ மக்களை நேரடியாகச்‌ 
சந்தித்து முகமுகமாய்‌ சுவிசேஷத்தை அறிவித்தார்‌. கேட்போ 
ருக்கு ஏற்படும்‌ நியாயமான சந்தேகங்களை உடனுக்குடன்‌ 
தீர்த்தார்‌. அன்றைய நாட்களில்‌ நவீன சாதனங்கள்‌ 
ஏதுமில்லை. எனவே எங்கு போகவேண்டுமென்றாலும்‌ நடந்து 
தான்‌ போகவேண்டும்‌, வழியில்‌ ஏற்படும்‌ களைப்பு, சோர்வு, 
மற்றவர்களால்‌ வரும்‌ இடறல்‌ இவை எவற்றையுமே அவர்‌ 
பொருட்படுத்தவில்லை. 


இவ்வூழியத்திற்குத்‌ துணை புரிந்தவர்‌ உயர்திரு சிமிட்‌ 
(Mr. Sehmid) என்னும்‌ பெருமகனாவார்‌ . அவர்‌ சிலஊழியர்களை 
ஏற்படுத்திக்‌ கொண்டு அவர்களை இரண்டிரண்டு பேராகப்‌ 
பிரித்து அருகிலுள்ள கிராமங்களுக்கு அனுப்பி வைத்தார்‌. 
இவர்களும்‌ இறைபணியினூடே வசதியற்ற கிராமங்களுக்கு 
சாலை போடுவதும்‌, பாலம்‌ கட்டுவதும்‌, தெருவிளக்குப்‌ போடு 
வதுமான பல நல்ல, காரியங்களைச்‌ செய்தார்கள்‌. 


இவர்களின்‌ ஊழியம்‌ மக்கள்‌ மத்தியில்‌ பரவலாகப்‌ பேசப்‌ 
பட்டது, சுயநலவாதிகளின்‌ நெஞ்சை இவ்வூழியர்கள்‌ தமது 


5 


விசாலமான பணியால்‌ சுட்டார்கள்‌. கிறிஸ்தவர்களின்‌ பொது . 
நல ஈடுபாட்டை இவர்கள்‌ பிரதிபலித்தனர்‌. பிற மதத்தவர்‌ 
களின்‌ பார்வையில்‌ கிறிஸ்தவம்‌ குன்றின்மேலிட்ட விளக்காகப்‌ 

பிரகாசித்தது. | 


ஒருபக்கம்‌ இரேணியஸ்‌ ஐயரவர்களின்‌ தனிமனிதப்‌ 
பிரச்சாரம்‌, மறுபக்கம்‌ அவர்‌ ஊழியர்களின்‌ சமூகப்பணி. 
இவையிரண்டும்‌ மக்களிடையே பரபரப்பை ஏற்படுத்திவிட்டன - 


1828-ம்‌ ஆண்டு ஒரு சிறு ஆலயம்‌ நெல்லை நகரத்தில்‌. 
எழுப்பப்பட்டு அங்கு வேதபாட வகுப்புக்கள்‌ தொடர்ந்து நடத்‌ 
தப்பட்டன. ஒவ்வொரு புதன்கிழமை மாலைதோறும்‌ வேதாக 
மத்திலிருந்து சில பகுதிகள்‌ வாசிக்கப்பட்டு அவை விரிவாக 
விளக்கப்படும்‌. இவ்வருளுரைகளைக்‌ கேட்க மக்கள்‌ திரளாகக்‌ 
கூடி வருவார்கள்‌. சரியான விளக்கு வசதி இல்லாதபடியால்‌ 
மெழுகுவர்த்தியின்‌ துணையில்‌ வேதாகமத்தின்‌ எழுத்துக்கள்‌ 
நிதானமாக வாசிக்கப்பட்டுப்‌ பிரசங்கிக்கப்பட்டன. இவ்வரு 
ஸரைகள்‌ மக்கள்‌ மனதின்‌ ஆழத்தில்‌ விழுந்து வேர்விட்டுத்‌ 
தழைத்தெழுந்தது. இங்கு நடைபெறும்‌ பிரசங்கங்கள்‌ யாவும்‌ - 
உடனுக்குடன்‌ அச்சிடப்பட்டு துண்டுப்‌ பிரதிகளாக மக்கள்‌ 
கைகளில்‌ தவழ்ந்தது. அது மக்களோடு பேசிக்கொண்டே 
யிருந்தது. 


அச்சகம்‌ நிறுவப்படுதல்‌ 


எட்டுப்‌ பிரதிகள்‌ பழக்கத்திற்கு வராத காலம்‌ . அது. 
எழுத்தாணி கொண்டு ஓலைச்சுவடிகளைப்‌ பயன்படுத்தி வந்த 
அந்த நாளில்‌ அச்சகத்தின்‌ தேவை இன்றியமையாதவையாகக்‌ 
காணப்பட்டது. எனவே அடுத்த வேலையாக அச்சகம்‌ அமைக்‌ 
நம்‌ முயற்சியில்‌ ஈடுபட்ட ஐயரவர்கள்‌ வெற்றியும்‌ கண்டார்கள்‌. 


பள்ளியில்‌ பயிலும்‌ மாணவர்களுக்குத்‌ தேவையான பாடப்‌ 
புத்தகங்கள்‌ யாவும்‌ இவ்வச்சகத்திலே அச்சிடப்பட்டு வழங்கப்‌ 
பட்டன. அவை பிறர்க்கும்‌ அதிகப்‌ பயனுள்ளதாக இருந்தன. 


எழுதிய ்‌ 
வத்தகங்களம்‌ துண்டும்‌ பிரதிகளும்‌ அச்சிடப்பட்டு வினியோகம்‌ 
அசல்லப்பட்டன.. லூயரவர்கள்‌ ஒரு நாளில்‌ பெரும்‌ . 
அச்சகத்திலேயே கழித்தாரென்றால்‌ அவர்‌ அச்சகத்தின்பாு 
கொண்ட ஈடுபாடு தெளிவாக விளங்குகிறதல்லவா? 


1822-ம்‌ ஆண்டு அக்டோபர்‌ 21-ம்‌ நான்‌ ட பஸ்‌ 
கைப்‌ பிரதிகள்‌ சங்கம்‌ (Rhenious Religion Tract 
Association) என்ற அமைப்பு உருவாக்கப்பட்டது. இதில்‌ 
அனைத்துக்‌ கிறிஸ்தவ ஊழியர்களும்‌ உறுப்பினராகச்‌ சேர்ந்து 
கொண்டனர்‌. இவ்வமைப்போடு நாகர்கோவிலிலுள்ன ஸ்திசி- 
களும்‌ ஆர்வத்தோடு கலத்து கொண்டு ஊழியம்‌ செய்தனர்‌. 
இலண்டன்‌ மிஷனரி சங்கத்தைச்‌ சேர்ந்த (1. 14. 5.) மால்ட்டு: 
என்ற பெருமகனாரும்‌, நமது இரேணியஸ்‌ ஐயரவர்களும்‌ 
இல்லமைப்பின்‌ மேற்பார்வையாளர்களாக தியமிக்கப்பட்டனர்‌. 
| 
1823-ம்‌ வருடம்‌ இவ்வமைப்பின்‌ பெரிதான முயற்சியால்‌" I 
௪000 தண்டுப்‌ பிரதிகள்‌ அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டன. ' 
மீண்டும்‌ 1827-ம்‌ வருடம்‌ 12000 துண்டுப்‌ பிரதிகள்‌ வினியோகம்‌. 
செய்யப்பட்டன. இதற்கான செலவுத்தொகை ரூ. 316-ம்‌. - 
இல்வமைப்பீனர்களின்‌ மூலம்‌ சேர்க்கப்பட்டது, இந்த அச்சிடும்‌- 
டணயானது ஆண்டுக்கு ஆண்டு வேகமாக முன்னேறி அனேக 
குடைய தேவையைப்‌ பூர்த்தி செய்து வந்தது, ஐயரவர்களின்‌ - 
புத்தகங்கள்‌ அனேக உபதேசியார்களுக்கு மிகுந்த பயன்‌ அளிப்ப - 
தாய்‌ இருத்தது. 
மொழிபெயர்ப்புப்‌ பணி 


பரிசுத்த வேதாகமத்தைத்‌ தமிழில்‌ மொழிபெயர்த்தவர்‌ 
களின்‌ அரும்பணியில்‌ இரேணியஸ்‌ ஐயரவர்களின்‌ பங்கு மகத்‌. 
தானதாகும்‌ சென்னைவேதாகமச்சங்கமானதுவேதத்தைத்தமிழில்‌ 
மொழிபெயர்த்துத்‌ தருமாறு ஐயரவர்களை பட்சமாய்‌ கேட்டுக்‌. 
கொண்டது. ஐயரவர்களும்‌ அதனை தலையாய கடமையாக. 


7 


ஏற்றுக்கொண்டு புதிய ஏற்பாட்டிலும்‌ பழைய ஏற்பரட்டி. 
லிருந்தும்‌ பெருவாரியான பாகங்களைத்‌ தமிழில்‌ அழகாய்‌ 
மொழிபெயர்த்துத்‌ தந்தார்கள்‌. இன்று தாம்‌ கையில்‌ கொண்‌... 
டுள்ள வேதம்‌ ஐயரவர்களின்‌ முயற்சியால்‌ உருவானது என்பது . 
கவனத்தில்‌ கொள்ளத்தக்கதாகும்‌, 


கல்விப்‌ பணி 

அந்தக்காலங்களில்‌ சாதாரணக்‌ குடிமகன்‌ படிப்பதென்பது' 
குறிரைக்‌ கொம்பாய்‌ இருந்தது. கல்விக்‌ கேள்விகளில்‌ மக்கள்‌. 
சிறந்து விளங்கினால்தான்‌ மெய்யறிவை கண்டுகொள்ளக்கூடும்‌ 
என்பதை உணர்ந்த திரு ஹெக்‌ என்னும்‌ பெருமகனார்‌ நெல்லை. 
மாவட்டம்‌ முழுவதும்‌ பள்ளிகளைத்‌ திறந்து வைத்தார்‌... 
இதில்‌ பன்னிரண்டு பள்ளிகள்‌ மட்டுமே இ.எம்‌.எஸ்‌-ஐச்‌ சார்ந்த 
இடங்களில்‌ அமைந்திருந்தன. மற்றவை பல இடங்களில்‌ 
பரவலாக அமைந்திருந்தன, ்‌ 


திரு ஹெக்‌ அவர்கள்‌ பள்ளிகளை ஸ்தாபித்தார்‌ எனினும்‌ 
அதன்‌ பணிகளைத்‌ தொடர்ந்து செய்தவர்கள்‌ இரேணியஸ்‌ 
ழயரவர்களும்‌ சுமிட்‌ என்பாருமேயாவார்கள்‌. பள்ளியின்‌ 
வளர்ச்சிக்காகவும்‌, கல்வியின்‌ தரம்‌ உயர்வதற்காகவும்‌ 
இவர்கள்‌ அதிகமாய்‌ பாடுபட்டனர்‌, இடையிடையே பள்ளியின்‌ 
நிர்வாகத்தைப்‌ பார்வையிட்டு அதன்‌ குறை நிறைகளையெல்‌ 
லாம்‌ கவனித்து வந்தனர்‌. பள்ளியில்‌ ஒழுக்சும்‌ முக்கியப்படுத்‌- 
தப்பட்டது. பள்ளிகளின்‌ எண்ணிக்கை வருடத்துக்கு வருடம்‌ 
கூடி 40ஆக விரிவாகி வந்தது. கல்வி பயிலும்‌ மாணவர்களின்‌ 
எண்ணிக்கை 400-லிருந்து 1070ஆக உயர்ந்தது. பள்ளிகள்‌ 
முளைத்தவிடங்களிளெல்லாம்‌ கிறிஸ்தவம்‌ மலர்ச்சியடைந்து- 
கிளர்ந்தெழுந்தது. 


1823-ம்‌ ஆண்டு பெண்களுக்கென தனியாக விடுதியும்‌- 
பள்ளியும்‌ ஸ்தாமிக்கப்பட்டது. இதில்‌ பாடம்‌ போதிக்கும்‌ 
பொறுப்பை திருமதி இரேணியஸ்‌ அவர்கள்‌ எடுத்துக்கொண் 
டார்கள்‌, “பெண்களுக்கு கல்வியெதற்கு?” என்று பேசப்பட்ட 


அத்நாட்களில்தான்‌ இந்தப்‌ புரட்சிகரமான விடுதிப்பள்ளி 
துவக்கப்பட்டு ஒரு பெரிய மாறுதலை ஏற்படுத்தியது, - ்‌, 

, இப்பள்ளியில்‌ பமின்றவர்களில்‌ பெரும்பாலானோர்‌ இந்து 
மதப்‌ பிள்ளைகள்‌ என்பது இங்கு எடுத்துரைக்கத்தக்கதாகும்‌, 
ஆயினும்‌ அவர்கள்‌ கிறிஸ்தவ ஒழுக்கத்திலும்‌ கண்டிப்பிலும்‌ 
வளர்க்கப்பட்டார்கள்‌. பின்னாளில்‌ அவர்கள்‌ இரட்சண்ய 
மதமான கிறிஸ்தவத்தின்மீது காதல்‌ கொண்டு கிறிஸ்தவர்கள்‌ _- 
ஆனார்கள்‌ என்பது மகிழ்ச்சிக்குரிய விஷயமாகும்‌, 


பெண்‌ கல்வி நைந்து போகாமல்‌ வருடா வருடம்‌ விருத்தி 
யடைந்து வந்தது. முதலில்‌ 36 பிள்ளைகளே சேர்ந்தனர்‌. 
அடுத்த ஆண்டில்‌ அது 53 ஆக உயர்ந்து வந்தது, பள்ளிகளுக்‌ 
கான பாடப்புத்‌ ககங்களை இரேணியஸ்‌ ஐயரும்‌ திரு சிமிட்டுமே 
தயாரித்து வழங்கினர்‌. 


தீண்டாமை ஒழிப்பு 


படிக்கவரும்‌ பிஞ்சு உள்ளங்களுக்குள்‌ ஜாதியென்னும்‌ 
நஞ்சு புகுந்துவிடாதபடி நிர்வாகிகள்‌ கவனமுடன்‌ பார்த்துக்‌ 
கொண்டனர்‌. எல்லாப்‌ பிள்ளைகளும்‌ சரிசமமாகப்‌ பாவிக்கப்‌ ” 
பட்டனர்‌. ஆயினும்‌ 1820-ம்‌ ஆண்டு ஒரு சம்பவம்‌ நடந்தது. 
சாணார்‌ வகுப்பைச்சார்ந்த பிள்ளைகள்‌ பன்னிருவர்‌ அப்பள்ளியில்‌ 
சேர்க்கப்பட்டபோது அவர்களோடு சரிசமமாக அமர்ந்து 
சாப்பிடமுடியாது என்று வெள்ளாளர்‌ வகுப்பைச்‌ சேர்ந்தவர்கள்‌ 
ஜாதிக்குரலெழுப்பினார்கள்‌. கிறிஸ்தவ நிர்வாகிகள்‌ இதற்கு 
ஒரு பாடம்‌ கற்பிக்கும்‌ பொருட்டு பள்ளியை மூடிவிட்டார்கள்‌. 
ஆம்‌. கிறிஸ்தவத்தில்‌ ஜாதி ஏது? மதம்‌ ஏது? அப்படியொரு 
பள்ளி தேவையில்லை என்றும்‌ அது கிறிஸ்துவின்‌ பெயருக்கு 
மாசு கற்பிக்கும்‌ என்றும்‌ எண்ணிய நிர்வாகிகள்‌ நெறி பிற 
மாமல்‌ பள்ளியை மூடிவிட்டனர்‌. 


இரண்டாண்டு இடைவெளிக்குப்‌ பிறகு ஜாதிக்குரல்‌ 
கொடுத்த மாணவர்கள்‌ மனந்திருந்தி முறையிடவே மீண்டும்‌ 


9 


பள்ளி திறக்கப்பட்டது. அதன்பிறகு அப்பள்ளி செவ்வனே 
நடைபெற்றது. பள்ளியில்‌ வெறும்‌ ஏட்டுப்‌ பாடம்‌ மட்டும்‌- 
போதிக்காது திருமறை கருத்துக்களும்‌ போதிக்கப்பட்டன. 
தோட்டம்‌ போடவும்‌ பழக்குவித்தனர்‌. ள்‌ 


இம்மாணவர்கள்‌ வேதத்தை நன்கு கற்றறிந்து வெளியிடங்‌: 
களுக்குப்போய்‌ துண்டுப்பிர திகளை வினியோகிக்கவும்‌ வேதத்தை. 
சத்தமிட்டு படிக்கவுமான பெரிய ஊழியத்தைச்‌ செய்தனர்‌. . 


அருள்திரு இரேணி௰ஸ்‌ அவர்களும்‌ தான்‌ போகும்‌ இடங்‌: 
களுக்கெல்லாம்‌ இவர்களில்‌ இருவரை கூடவே அழைத்துச்‌ 
செல்வார்‌. சுவிசேஷத்தை அறிவிக்கும்விதத்தை அவர்களுக்கும்‌- 
பழக்கினார்‌. இம்மாணவர்‌ . படையால்‌ அநேக ஆத்மாக்கள்‌ 
இரட்சிப்படைந்து கிறிஸ்துவின்‌ செட்டைக்குள்‌ அடைக்கலம்‌- 
புகுந்தனர்‌. 


ரிகாத்தடிமைகள்‌ மீட்பு 


நிலச்சுவான்‌௧ள்‌ பெருகியிருந்த அந்நாட்களில்‌ அனேக: 
மக்கள்‌ அவர்களின்‌ பிடியில்‌ கொத்தடிமைகளாய்‌ பாடுபட்டு: 
வந்தனர்‌. அதை *ஏன்‌' என்று கேட்கும்‌ தைரியம்‌ அவர்களில்‌ 
எவருக்கும்‌ கிடையாது. வயிறு வளர்ந்தால்‌ போதுமென்று. 
வாய்மூடிக்‌ கிடந்தனர்‌. ஆனால்‌ உள்ளுக்குள்‌ விடுதலைக்காக - 


ஏங்கித்‌ தவித்தனர்‌. 


இக்கொடுமைகளைக்‌ கண்ணுற்ற இரேணியஸ்‌ ஐயர்‌ தனது 
மனிதாபிமான முயற்சியால்‌ அவர்களை விடுவித்தார்‌. விடுதலை 
தர மறுத்த நிலபிரபுக்களை அவர்‌ எதிர்த்து தனக்குள்ள 
செல்வாக்கினால்‌ உ.யர்‌ அதிகாரிகளைச்‌ சந்தித்து அவர்கள்மூலம்‌ 
மீட்டார்‌. விடுதலை பெற்ற சந்தோஷத்தில்‌ அம்மக்கள்‌ 
இரேணயஸ்‌ ஐயரை மிகவும்‌ போற்றி மதித்தனர்‌, அவர்‌ 
வாய்மொழி வரும்‌ வேத கருத்துக்களை நேசித்து, அவர்கள்‌. 
எல்லாரும்‌ கிறிஸ்தவ மதத்தைத்‌ தழுவினர்‌. 


10 


மதமாற்றம்‌ 


இரேணியஸ்‌ ஐயரவர்களின்‌ ஊழியத்தின்‌ கரர௪ 

அனேக மக்களின்‌ மனது புதிதரக்கப்பட்டது. 1822-ம்‌ 
மார்ச்சு மாதம்‌ பாளையங்கோட்டையைச்‌ சேர்ந்த 
தம்மை கிறிஸ்தவ மதத்தில்‌ இணைத்துக்கொண்டனர்‌. 
களில்‌ ஒருவர்‌ சைவ வேளவ மரபைச்‌ சார்ந்தவர்‌, மற்‌ 
பனையர்‌ வம்சத்தைச்‌ சேர்ந்தவர்‌. இவர்கள்‌ வெகு கவனமாகவும்‌ 
சிரத்தையுடனும்‌ சோதிக்கப்பட்டு எந்த விதத்திலும்‌ குறைவு 
படுத்த முடியாதவர்கள்‌ என்று ஆனபின்‌ அவர்களுக்கு ஞான்ஸ்‌ 
நானம்‌ கொடுக்கப்பட்டது. 1825-ம்‌ வருடத்திற்குள்‌ ௬மாச்‌ 
6000 மக்கள்‌ கிறிஸ்தவரானார்கள்‌. கிறிஸ்தவ ஆலயங்களும்‌ 
ஆங்காங்கே எழுந்து நின்று ஊருக்கே புதுப்‌ பொலிவைத்‌ 
தந்தன. கல்லையும்‌ மண்ணையும்‌ கடவுளென வணங்கியவர்கள்‌ 
கர்த்தாதி கர்த்தரை சித்தங்குளிர வணங்கி பூரிப்படைந்தனர்‌. 
இந்து சொரூபங்களெல்லாம்‌ அப்புறப்படுத்தப்பட்டன. 


கிறிஸ்தவர்களுக்குச்‌ சேரதனை 


கிறிஸ்தவ மதத்தில்‌ சேர்ந்து மகிழ்ச்சியுடன்‌ இருந்த 
மக்களின்‌ மீது சில மதவெறியர்கள்‌ சீறிப்பாய்ந்தனர்‌. 
தேவையில்லாமல்‌ அவர்களின்‌ மீது அபாண்ட பழியைச்‌ 
சுமத்தினர்‌. நில பிரபுக்களின்‌ கீழ்‌ வேலை செய்த அனேகர்‌ 
கிறிஸ்தவராக மாறிவிட்டதால்‌ அவர்களின்‌ வெறுப்பையும்‌ 
சம்பாதிக்க நேரிட்டது. ஊருக்குள்ளும்‌ பகை, வெளியில்‌ 
வேலைக்குச்செல்லும்‌ இடத்திலும்‌ கிறிஸ்தவர்களுக்கு இடர்பாடு. 
இவை முற்றி வளர்ந்து ஒரு கிறிஸ்தவர்‌ கொல்லப்பட்டுப்‌ 
போகும்‌ அளவுக்கு ஆகிவிட்டது. 


நிலைமைகளை கேள்விப்பட்ட இரேணியஸ்‌ ஐயரவர்கள்‌ 
சமாதானத்தை உண்டுபண்ண அலையாய்‌ அலைந்தார்கள்‌. 
துன்பப்படும்‌ தேவஜனத்திற்கு ஆறுதல்‌ உரைகள்‌ கூறி தேத்தி 
வந்தார்கள்‌, இருப்பினும்‌ கொடுமைகள்‌ ஓய்ந்தபாடில்லை. 


11 

ஒடுக்கப்படும்‌ கிறிஸ்தவர்களுக்கு நீதி வழங்கும்‌ பொருட்டு, 
திருநெல்வேலி மாவட்டத்தின்‌ ஆட்சித்தலைவர்‌ திரு மன்றோவை 
நண்டு நிலைமையை விளக்கினார்‌ நம்‌ ஐயர்‌, திரு. மன்றோ- 
அவர்கள்‌ கிறிஸ்தவ மதத்தின்பால்‌ மரியாதை உடையவர்‌, 
இவர்‌ முன்னிலையில்‌ நமது ஐயரவர்கள்‌ தன்‌ மக்கள்‌ காக்கப்பட. 
வேண்டுமென்று கேட்டுக்கொண்டார்‌. திரு மன்றோ அவர்களும்‌ 
அதற்குச்‌ செவி சாய்த்து அடுத்த கட்ட நடவடிக்கையாக 
ராமம்‌ கிராமமாகச்‌ சென்று பூசலை ஒழித்தார்‌. வன்முறை 
பாளரை தனது அதிகாரத்தால்‌ அடக்கினார்‌. அக்கிரமம்‌ 
தலைவிரித்தாடிய கிராமங்கள்‌ அவருடைய நடவடிக்கையால்‌ 
அமைதி தவழ்ந்தோடும்‌ இடமாக ஆயிற்று. மேலும்‌. அக்காலத்‌ 
நில்‌ பிராமணர்கள்‌ கோவில்‌ ரதங்களை இழுப்பதற்கு கீழ்ச்சாதி 
மக்களைப்‌ பலவந்தப்படுத்தினார்கள்‌. இந்தவொரு . இக்கட்டி 
பருந்தும்‌ கிறிஸ்தவ மக்களுக்கு மன்றோ விடுதலையளித்தார்‌ . 
ர மாவட்டத்‌ தலைவர்‌ என்கிற பொறுப்பில்‌ மன்றோ தனது 
;டமையை ஒழுங்காகச்‌ செய்து முடித்தார்‌. அவருடைய பணி 
னைக்‌ கண்டு பெருமைப்படவேண்டிய மக்கள்‌ சில மத வெறியர்‌ 
ளின்‌ பேச்சைக்‌ கேட்டுக்கொண்டு, . மன்றோ தங்களுக்குக்‌ 
கொடுமை இழைப்பதாகவும்‌ அதிலிருந்து தங்களைக்‌ காக்க 
வேண்டுமென்றும்‌ ஒரு விண்ணப்பம்‌ எழுதி அதில்‌ வரிசையாக 
கையொப்பமிட்டு . மேலிடமாயிருந்த சென்னைக்கு அனுப்பி 
வைத்தனர்‌. அதுமட்டுமல்லாது கிறிஸ்தவர்களும்‌. மிஷனரி 
மாரும்‌ தங்களை இம்சை படுத்துவதாக எழுதி தனது 
உள்ளரிப்பை சொரிந்து கொண்டனர்‌. ஆயினும்‌ இந்த புலம்பல்‌ 
கடிதம்‌ ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. கேழ்வரகில்‌ நெய்‌ வடிகிறது 
என்றால்‌ கேட்போருக்கு மதியில்லாமலா போகும்‌. எனவே 
இரட்சண்ய மதம்‌ தழுவியவர்கள்‌ அமைதியாய்‌ தங்கள்‌ 
ஜீவியத்தை நடத்தி வந்தனர்‌. 


மக்கள்‌ மத்தியில்‌ செல்வாக்கு 


இரேணியஸ்‌ ஐயரவர்கள்‌ எங்கு சென்றாலும்‌ அவரைச்‌ 
சுற்றி மக்கள்‌ அன்புடன்‌ சூழ்ந்துகொண்டு உரையாடுவர்‌ 


12 


சாதாரண பாமர மனிதர்‌ முதல்‌ சிவில்‌ மற்றும்‌ 
உயர்‌ அதிகாரிகள்‌ வரை அவருடன்‌ தோழமை , 
தனர்‌, சென்ற இடமெல்லாம்‌ அவருக்கு ரே புக 

பும்‌ நந்தனா, இம்மக்களின்‌ அன்புக்கடலில்‌ ்‌ 
முழ்கியெழுலார்‌ அலர்‌, ச 


கிறிஸ்தவர்கள்‌ தங்கள்‌ ீடுகளுக்கு அந்து ஜெபம்‌ செய்வ 
மாறு அவரை அன்புடன்‌ அழைத்துக்கொண்டு போனார்கள்‌... 
எதையும்‌ மறுக்காது ஆசையாக ஒத்துக்கொள்ளார்‌.. இல்லாக்‌ 
டத்தில்‌ பல இடங்களில்‌ பள்ளிகள்‌ திறக்கவும்‌, புத்தகங்கள்‌. 
வழங்கவும்‌, ஆசிரியரை நியமிக்கவுமான பல பெரிய 
களை அடக்கத்துடன்‌ செய்தார்‌, மக்கள்‌ மத்தியில்‌ லாதாகிலும்‌: 
பிரச்சனைகள்‌ ஏற்படும்போது, அதை கவனமுடன்‌ அணுகி 
நீதி வழங்குவார்‌, அவர்‌ பேச்சுக்கு மறு பேச்சு எழும்பாதென்‌. 
றல்‌ அவர்‌ எவ்வளவு தாரம்‌ மக்களால்‌ போற்றப்பட்டார்‌. 
என்பதை நாம்‌ புரிந்து கொள்ளலாம்‌, இங்கு இவர்‌ செய்த 
ஊழியம்‌ இங்கிலாந்து தேசம்‌ வரை பேசப்பட்டது. புறஜாதி 
மக்களிடமும்‌ அவர்‌ மரியாதைக்குரியவராகவே இருந்து 
வந்தார்‌, 1923-ம்‌ ஆண்டு அருளூர்‌ என்ற இடத்திற்கு. I 
ஐயரவர்கள்‌ பயணம்‌ செய்தபோது பீராமண வகுப்பைச்சேர்ந்த 
ஒருவர்‌ தம்முடைய இடத்தை தேவாலயம்‌ கட்டுவதற்காக 
இ மாக அவரிடம்‌ வழங்கினார்‌, இப்படி எல்லோருக்கும்‌ அவச்‌ 
பொதுமனிதராகலே வித்து வந்தார்‌. 


உண்மை ஒழியாது 


புகழ்‌ ஒருவருக்குச்‌ சேர்ந்தாலே அது சிலருக்குப்‌ பொருமை 
யைக்‌ கிளப்பிவிடும்‌ என்பதற்கு இரேணியஸ்‌ ஐயரின்‌ வாழ்க்‌ 
கையிலிருந்தே நாம்‌ சான்று பெற முடியும்‌. ஆம்‌! அவர்‌ தமது 
சீரிய பணியால்‌ எத்தனையோ ஆத்மாக்களைக்‌ கிறிஸ்துவின்‌ 
பக்கம்‌ திருப்பினார்‌ என்பது உள்ளங்கை நெல்லிக்கனி போன்ற . 
உண்மையாயிருக்க, அதில்‌ சிலர்‌ மாசு கற்பிக்கும்‌ விதமாக 
இப்படியாங்க்‌ கூறினர்‌, **இரேணியஸ்‌ ஐயர்‌ மதமாற்றம்‌ 


13 


செய்த மக்களெல்லாம்‌ ஏற்கனவே எஸ்‌. பி. சி. கே. (SPCK). 

சபையைச்‌ சேர்ந்தவர்கள்தாம்‌. எனவே இதில்‌ பெருமைப்பட 
ஒன்றுமில்லை” என்று துணிந்து பொய்‌ சொன்னார்கள்‌. ஆயீனும்‌' 
இது தவருன வார்த்தையென்று இரேணியஸ்‌ ஐயரவர்கள்‌ . 
ஆணித்தரமாக எடுத்துரைத்தார்கள்‌. காலமும்‌ அவர்‌ கருத்தை. 
அங்கீகரித்தது. 


இப்பகுதிகளில்‌ ஐயரவர்ககப்‌ போல கத்தோலிக்கச்‌ சபை 
யினரும்‌ ஊழியம்‌ செய்து மக்களைத்‌ தம்‌ பக்கம்‌ இழுக்க முனைந்‌. 
தனர்‌.  பன்னிகுளம்‌, கயத்தாறு, வடக்கன்குளம்‌ ஆகிய 
இடங்களில்‌ ஓரளவு மக்களைத்தான்‌ கிறிஸ்தவராக மாற்ற; 
முடிந்தது. 


இடையன்‌ குளத்தில்‌ ... 


1827-ம்‌ ஆண்டு இடையன்குளம்‌ என்னும்‌ கிராமத்தில்‌: 
10 குடும்பங்கள்‌ கிறிஸ்தவ மதத்தில்‌ வந்து சேர்ந்தனர்‌. 
அல்லாமல்‌ இதுகாறும்‌ வழிபட்டு வந்த சிலைகளையும்‌ சொரூபங்‌: 
களயும்‌ ஒரு கூடையில்‌ போட்டு. இரேணியஸ்‌ ஐயரவர்களிடம்‌. 
தாம்‌ மதம்‌ மாறியதின்‌ அடையாளமாகக்‌ கொடுத்துவிட்டனர்‌.. 


கோவிந்தபேரி, ஓடைக்கரை, கரிசல்பட்டி . முதலிய 
கிராமத்து மக்களும்‌ மனம்‌ திருந்தி தாங்கள்‌ வணங்கி வந்த. 
இந்துக்‌ கோயிலை அழித்துவிட்டு அவ்விடத்தில்‌ ஜீவனுள்ள 
தேவனுக்குச்‌ சிற்றாலயங்களை எழுப்பினர்‌ : 


அருளூருக்கு ஐயரவர்கள்‌ விஜயம்‌ செய்ததின்‌ காரணமாக 
அவ்வூரிலே வசித்த பிராமணர்‌ ஒருவர்‌ ஓரிடத்தை ஆலயம்‌: 
கட்டுவதற்கென்று இனமாகக்‌ கொடுத்து உதவினார்‌. அந்த. 
ஆலயத்தின்‌ பொருட்டு அவ்விடத்தில்‌ கிறிஸ்தவ மார்க்கம்‌ 
ஓங்கி வளர்ந்தது. அதன்‌ ஒளி அருகிலிருக்கும்‌ சாத்தான்குளத்‌ 
திற்கும்‌ பரவியது. 


14 
டோனாவூர்‌ துவக்கம்‌ 


1827-ம்‌ ஆண்டு பிரஷ்யா நாட்டைச்‌ அந்த்‌ ற 
டோனா அவர்கள்‌ ஒரு தொகையை ஊழியத்திற்கென்று 
கன்கொடையாகக்‌ கொடுத்தார்கள்‌. அப்பணத்தைக்‌ே 6 

லயாவர்கள்‌ புலியூர்குறிச்சி என்ற இடத்தை வாங்கி அதை. 
ஊராகச்‌ சமைத்து அதற்கு டோனாவூர்‌ என்று பெயரிட்டார்கள்‌. 
டோலவூர்‌ ஸ்தாபிக்கப்பட்ட மறு வருடமே திரு விங்கிளர்‌ 
என்பவரால்‌ ஒரு மிஷனரி ஊழிய மையம்‌ அவ்விடத்தில்‌ துவக்‌ 
கப்பட்டு நடந்து வந்தது. 


a 


| 
ஆழ்வரநேரியில்‌ . . . ப்‌ 
1829-ம்‌ வருடம்‌ ஆகஸ்டு மாதம்‌ 30-ம்தேதி இரேனியஸ்‌ 
ஐயர்‌ ஆழ்வாதேரிக்குப்‌ பயணம்‌ செய்ததின்‌ முலமாக அவ்வூர்‌ 
மக்கள்‌ அனைவரும்‌ (ஐந்து குடும்பங்கள்‌ நீங்கலாக) கிறிஸ்தவ 
சானார்கள்‌. இப்படியாக நெல்லைச்சிமையில்‌ இருந்த சிற்றூர்கள்‌ 
அத்தனையும்‌ கிறிஸ்துவின்‌ ஒளியினுள்‌ பிரவேசிக்க ஆரம்பித்தன. 
கேரவிந்தபேரியில்‌ ஊழியம்‌ ப 
ராமன்‌ என்கிற யோவானுக்குச்‌ சொந்தமான இடமே 
கோவிந்தபேரி என்பது. இவர்‌ நீண்ட நாட்களாக அவ்வூரில்‌ 
உபதேசியாராக இருந்து வந்தார்‌. பின்பு அருகிலுள்ள கரிச 
லிலும்‌ தேவ ஊழியம்‌ செய்து வந்தார்‌ என்பது குறிப்பிடத்‌ 
தக்கது. 


1825-ம்‌ ஆண்டு அருள்திரு இரேணியஸ்‌ ஐயரவர்களால்‌ 
கிறிஸ்து சபை இங்கு உதித்தது. 1827-ம்‌ வருடம்‌ இந்த 
கோவிந்தபேரியில்‌ 27 ஆத்துமாக்களுக்கு ஞானஸ்நானம்‌ 
கொடுக்கப்பட்டது. திருமுழுக்கு பெற்ற இவர்கள்‌ அனைவரும்‌ 
கரிசல்‌, ஓடைக்கரை, கோவிந்தபேரியைச்‌ சேர்ந்தவர்கள்‌. 
கோவிந்தபேரிக்கு ஓடைக்கரையிலிறுத்துதான்‌ கிறிஸ்தவ ஒளி. 


- 
ல்‌ My 


15 


பரவி யது, ஓடைக்கரையில்‌ ஞு ல்க னன்‌ டப்ப மடக னு 
விபரம்‌ வருமாறு: 


ஆதிமுத்து என்ற தேவசகாயம்‌ (வயது 22) 
தில்லவன்‌ என்கிற ஞானப்பிரகாசம்‌ (49) 
ராமன்‌ என்ற தாவீது (27) 


ஊமையம்மை என்ற பரிபூரணம்‌ (21); அவர்‌ மகன்‌ 
முத்து என்கிற மாணிக்கமுத்து (5) 


ஓடைக்கரையின்‌ வாலாறு 


ஒடைக்கரையில்‌ அமைந்த சபையானது நாளுக்கு நாள்‌ . 
வளர்ச்சியடைந்து பரிசுத்தவான்‌௧ளின்‌ எண்ணிக்கைக்‌ கூடிக்‌ 
கொண்டிருந்தது. 1832-ம்‌ ஆண்டு இங்கு வருகை தந்த கனம்‌ 
ஷாவடர்‌ ஐயரவர்கள்‌ சபையினைப்‌ பார்வையிட்டுவிட்டு ஒரு 
பள்ளிக்கூடத்தை ஸ்தாபித்தார்கள்‌. ஆரம்பத்தில்‌ 22 பிள்ளை 
களே பள்ளியில்‌ சேர்ந்தனர்‌. வேத அறிவும்‌ கற்பிக்கப்பட்டது. 
1935-ம்‌ ஆண்டு கனம்‌ வெற்றிட்‌ ஐயர்‌ என்பவர்‌ இச்சபையைப்‌' 
பார்வையிட வந்தார்‌. அதன்‌ விகளவாக ஓடைக்கரைக்கும்‌ 
கரிசலுக்கும்‌ சேர்த்து பொது ஆலயம்‌ ஒன்று எழுப்பப்பட்டது. 


கிறிஸ்தவ மக்களின்‌ வளர்ச்சியைக்‌ கண்டு பொறாமை 
உடந்த இந்து மத வெறியர்கள்‌ கிறிஸ்தவ இன மக்க... 
கத்‌ துன்புறுத்தத்‌ தொடங்கினர்‌. இந்த அராஜகத்தில்‌: 
முகமதியர்‌ சிலரும்‌ சேர்ந்துகொண்டு கிறிஸ்தவர்க்கு எதிரானார்‌ . 
கள்‌. வானுயர வளர்ந்து நின்ற தேவாலயங்களெல்லாம்‌ 
தீக்கிரையாக்கப்பட்டன. கிறிஸ்தவ வீடுகள்‌ சூரையாடப்பட்‌. 
டன. தோட்டம்‌ விளைநிலங்களெல்லாம்‌ எரியூட்டப்பட்டன. 
வீடுபுகுந்து குழந்தைகளையும்‌ ஆடுமாடுகளையும்‌ வெறியர்கள்‌ 
நாசம்‌ செய்தனர்‌. அன்பின்‌ மதத்தைத்தழுவிய ஒரே காரணத்‌. 
திற்காக அதையெல்லாம்‌ . பொறுமையாகக்‌ கிறிஸ்தவர்கள்‌ 
சகித்து நடந்து வந்தனர்‌. 


அ 


16 


கி றிஸ்தவ மக்களிடையே ஒற்றுமையும்‌ சமாதானமும்‌ ஓங்கி 
யிருந்தது. ஒருவர்‌ பாரத்தை ஒருவர்‌ தாங்கி சகிப்புத்தன்மை 
படையவர்களாய்‌ இருந்து வததார்கள்‌. தேவனும்‌ அவர்களை 
மிகுதியாய்‌ ஆசிர்வதித்து நடத்தி வந்தார்‌. 1869-ம்‌ ஆண்டு 


பிப்ரவரி மாதத்தில்‌ இடையன்குளம்‌ டோனாவூர்‌ இரண்டும்‌ ஒரே . 


பாஸ்ட்ரேட்டாக ஆக்கப்பட்டது. 


தாய்மார்களின்‌ ஊ ியம்‌ 


1829-ம்‌ ஆண்டிலே ரூபாய்க்கு 50 படி அரிசி விற்கப்பட்டது. 
இத்த கால கட்டத்தில்‌ சபை ஸ்திரீகள்‌ தங்களால்‌ இயன்றவரை 
ஊழியத்திற்கு உதவி புரிவதென தீர்மானித்தனர்‌. அதன்படி 
அனுதினமும்‌ தாங்கள்‌ உண்ண செலவிடும்‌ அரிசியில்‌ ஒரு கைப்‌ 
பிடி அளவு அரிசியெடுத்து சேமித்து வைத்து அதனை ஊழியத்‌ 
திற்காக சந்தோஷமாகக்‌ கொடுத்தனர்‌. அதேபோல்‌ பொருளீட்‌ 
டும்‌ ஒவ்வொரு குடும்பமும்‌ ஆலயப்பணிக்காகத்‌ தாராளமாகக்‌ 
கொடுத்து உதவியது. 


இந்தப்பணத்தையெல்லாம்‌ சேமித்த ஐயரவர்கள்‌ ஏழைகள்‌ 
நிதியென்றும்‌, விதவைகள்‌ நிதியென்றும்‌, தரும சங்கமென்றும்‌, 
பல அமைப்புகளை ஏற்படுத்தி தொண்டு செய்தார்கள்‌. மட்டு 
மல்லாது இத்தொகையிலிருந்தே பிற்காலத்தில்‌ பள்ளிகளும்‌ 
ஆலயங்களும்‌ கட்டத்‌ தேவையான இடங்கள்‌ வாங்கப்பட்டன. 
மக்களிடமே வசூலித்து மக்களுக்கே பல வழியிலும்‌ தொண்டு 
செய்த ஐயரவர்களின்‌ ஊழியமே ஒரு தனி விதந்தான்‌. வெளி 
நாட்டாரிடம்‌ கையேந்தும்‌ அவல நிலையை அன்றே ஒழித்துக்‌ 
காட்டியவர்‌ நமது ஐயரென்று சொன்னால்‌ அது மிகையாகாது, 


1834-ம்‌ ஆண்டில்‌ வேதாகம நிதியும்‌ விதவைகள்‌ நிதியும்‌ 
ஏற்படுத்தப்பட்டு இவ்ஷழியம்‌ 1859 வரை தொடரப்பட்டது, 
இதன்‌ மூலம்‌ வந்த தொகை விதவைப்‌ பெண்களுக்கும்‌ காலரா 
வந்தவர்களுக்கும்‌ செலவு செய்யப்பட்டது. 


க்க 


17 
1835-ம்‌ ஆண்டில்‌ சபையில்‌ சில குழப்பங்களும்‌ ப 
ஏற்பட்டன. இவை சாதிமத பேதத்தால்‌ எழுந்தவையாகும்‌. 
ஆனால்‌ அந்நேரத்தில்‌ இரேணியஸ்‌ஐயரவர்கள்‌ மிகவும்‌ சாமார்த்‌ 


தியமாக செயல்பட்டு அமைதியை நிலைநாட்டினார்கள்‌. அது. 


முதல்‌ ஊழியத்தைச்‌ சுயமாகத்‌ தொடரவும்‌ விரும்பினார்கள்‌. அச்‌ 
சமயத்தில்தான்‌ ஐயரவர்களுக்கு ஊழியத்தில்‌ உதவி செய்ய 
டக்கர்‌ என்ற பெருமகனார்‌ வந்து சேர்ந்தார்‌. அவரை அன்புடன்‌ 
சேர்த்துக்கொண்டு அதிசிறப்பாகத்‌ தன்‌ AA சொதி 
வந்தார்கள்‌. 


- 


1836-ம்‌ ஆண்டு ஐயரவர்கள்‌ ஓரிடத்தை பதன்‌ 
டேவிட்‌ என்பாரிடமிருந்து வாங்கி அங்கே கிறிஸ்தவ மக்களை 


குடியேற்றம்‌ செய்து அதற்குச்‌ சுவிசேஷபுரம்‌ என்றும்‌ பெயர்‌ . 
சூட்டி மகிழ்ந்தார்கள்‌. 1837-ம்‌ ஆண்டிலேயே ஐயரவர்கள்‌ தம்‌ 
கணக்கில்‌ ரூ, 31259 வைத்திருந்தார்‌. அதில்‌ பெரும்‌ னி 
இந்திய மக்களிடமிருந்து வசூலிக்கப்பட்டதாகும்‌. 


ஐயரவர்கள்‌ தம்‌ ஊழியத்தைப்‌ பற்றி... . 


“நான்‌ படுக்கைக்குச்‌ செல்லும்போதெல்லாம்‌ ஆண்டவர்‌ ' 


என்னை வழி நடத்திய விதத்தைக்‌ குறித்து மிகவும்‌ ஆச்சரியப்‌ 
பட்டுப்‌ போவேன்‌, தன்னந்தனியாக இந்த நாட்டில்‌ நான்‌ 
விடப்பட்டாலும்‌ அவருடைய கிருபை என்னைப்‌ பலவழிகளிலும்‌ 
தாங்கி வந்ததை நான்‌ உணர்கிறேன்‌, விக்கிரக ஆராதனையில்‌ 


கட்டப்பட்டுக்கிடக்கும்‌ இந்த மக்களிடையே தேவன்‌ என்னை . 


வல்லமையாக உபயோகித்து வருகிறார்‌. இன்று என்‌ இரட்சக 
ரின்‌ பெருமையைப்‌ பனைமரங்களுக்கிடையேயும்‌ ஈர்க்கிறேன்‌. 
தெருக்களிலும்‌ அவர்‌ குரலைக்‌ கேட்கிறேன்‌, இந்த ஜனங்களால்‌ 
இம்சிக்கப்படும்போதும்கூட கர்த்தரைத்‌ தேத டி சமாதான 
மடைந்து கொள்கிறேன்‌.” 


இவ்வாறு ஐயரவர்கள்‌ தம்‌ ஊழியத்தின்‌ மாட்சியைக்‌ 


குறிப்பிட்டிருக்கிறார்கள்‌. 


௩. 
௫ 


18 
ஐயரவர்களைப்பற்றி தீரு ராபின்சன்‌. , . 


ம்‌ 
1835-ம்‌ஆண்டு நெல்லையம்பதிக்கு வருகை தந்த சென்னைப்‌. 

பேராயரின்‌ உ தவியாளர்‌ திரு ராபின்சன்‌, தான்‌ கண்டவற்றை 

இவ்விதமாகக்‌ குறிப்பிடுகின்றார்‌: Ny பிட 


நான்‌ ஒரு தேவாலயத்தில்‌ பிரவேசித்தபோது அங்கு, . ஞ்‌ 
இரேணியஸ்‌ என்னும்‌ மகாமனிதரைக்‌ கண்டேன்‌, அவர்‌ ஒரு. 
தமிழரைப்போல பிரசங்கம்‌ செய்துகொண்டிருப்பதைக்கண்டு' 
வியப்படைந்தேன்‌. அவரைச்சுற்றி உயர்ந்த ஜாதி எனப்படும்‌. - 
பிராமணர்கள்‌ நின்றுகொண்டு அவர்‌ உரையைக்‌ குறித்து: 
ஆச்சரியப்படுவதையும்‌ சண்டேன்‌. அவர்‌ பிரசங்கத்தில்‌ அனேக. 
உவமைகள்‌ இருந்தன. அவர்‌ தைரியசாலியாகவும்‌ மெய்யான 
சந்தோஷத்தைப்‌ பெற்றவராகவும்‌ கம்பீர தோற்றமுடையவ 
ராகவும்‌ காணப்பட்டார்‌. ஊழியத்தில்‌ அவருக்கு அதிக ஆர்வம்‌: 
என்பதை அவரது முகபாவமே உறுதிப்படுத்தியது. 


மரணத்திரை 


காலமெல்லாம்‌ இயேசுவுக்காக உழைத்த இவர்‌ கடைசி' 
நாட்களில்‌ நோயால்‌ , பீடிக்கப்பட்டார்‌. நோய்‌ தொட்ட 
சிறிது நரட்களிலேயே அவர்‌ அமைதியாக மரித்துப்‌: 
போனார்‌. இவர்‌ மரித்த ஆண்டு 1838 ஆகும்‌. ஐயரவர்களின்‌ 
மரணத்திலும்‌ ஓர்‌ நன்மை விளைந்தது. ஆம்‌, பிரிந்துபோக. 
விருந்த கிறிஸ்தவ சபையைப்‌ பிரியவிடாமல்‌ தடுத்து நிறுத்தி | 
யது. ஐயரவர்களின்‌ மரணம்‌ பாளையங்கோட்டை வட்டாரத்‌ 1 
திற்கே பேரிழப்பாகக்‌ கருதப்பட்டது. ஊரெல்லாம்‌ வருத்தத்தில்‌ 
தோய்ந்து மெளனத்தில்‌ ஆழ்ந்து கிடந்தது, 

ஐயரவர்கள்‌ தம்‌ வாழ்நாளில்‌ அதிகமாகவே பேசினார்கள்‌, 
ஆனால்‌ அப்பேச்சில்‌ இயேசு, இயேசு! என்னும்‌ பெயரே வந்து: 
விழுந்து கொண்டிருந்தது. ப்ர 


19 


ஐயரவர்கள்‌ நாளெல்லாம்‌ நடந்துகொண்டேயிருந்தார்கள்‌? 
ஆனால்‌ அவர்கள்‌ பாதம்‌ ஆலயத்தை நோக்கியும்‌ ஏழை எளிய 
மக்களின்‌ இல்லங்களை நோக்கியுமே நடந்து போனது. 

அவர்‌ நடந்த பாதைகளிலெல்லாம்‌ சமாதானம்‌ பூத்துக்‌ 
குலுங்கியது, அவர்‌ அங்கியைத்‌ தொட்ட காற்றும்‌ புதுமணத்‌ 
தோடு திரும்பிப்‌ போனது. 


அவர்‌ எழுதிய வாசகம்‌ ஏட்டிலும்‌ பதிந்தது. எத்தனையோ 

மக்களின்‌ இதயத்திலும்‌ பதிந்தது. ர்‌ 
அவர்‌ மொழிந்த வாக்கியங்கள்‌ : பனைமரங்களுக்கிடையே 

எதிரொலித்தது; பாமரர்களின்‌ உள்ளத்திலும்‌ எதிரொலித்தது. 


பிரஷ்ய நாட்டில்‌ பிறந்த மகன்‌ தமிழ்‌ நன்னாட்டில்‌ வாழ்ந்து 
கொண்டேமயிருக்கிறார்‌. 


ஆயிரம்‌ ஊழியக்காரர்கள்‌ செய்யும்‌ வேலையை இந்தத்‌ தனி 
யொரு மனிதன்‌ செம்மையாகச்‌ செய்து முடித்தார்‌. 


காற்று வீசிக்கொண்டிருக்கும்வரை இம்மனிதனின்‌ புகழும்‌ 
பேசப்பட்டுக்கொண்டேயிருக்கும்‌. 


Copies can be had from 


ச 


Rey. Edward Chelliah 
264, MIG, 

Ellis Nagar, 
Madurai. 


EVANGELICAL HISTORY OF THE MISSIONARY 
LATE REV. RHENIOUS 


Price Rs. 2-00 


